MASTER NEGATIVE 
NUMBER 


0031.33 


நம்‌ நாடு 
மலர்‌ 5, இதழ்‌ 20 [.௪. 21] 
July 09, 1957 


Record no. 1131 


Nam natu 
Malar 5, ital 20 [i.e. 21] 


July 09, 1957 


Record no. 1131 


Roja Muthiah Research Library 


3rd Cross Road, C PT Campus 


Taramani, Chennai 600 113, 


6 


ப்‌ 


1111 


மாநில அமைச்சர்‌ சமாதானம்‌ 


டி 


REGD. NO. M. 6511 


த 
த்‌ Se 
= : 


The “ 


மலர்‌ 5] சென்னை: ஆனி 89௨ செவ்வாய்‌ (9--1--57) . 


நிநி அமைச்சர்‌ சுப்பிரமணியம்‌ பத்து ஆண்டு ! 
நவணை கேட்பதின்‌ காரணம்‌ என்ன? 2222 


“நமக்கும்‌ இந்தமாநிலசர்க்காருக்கும்‌ 


சண்டை இல்லயே! 
நம்‌ போராட்டம்‌ எல்லாம்‌ 


டெல்லிக்கு எதிராகத்தானே !' 


கோருவதில்‌ பொருஸ்‌ ஏது?” 


அண்ணு தெளிவுரை 

எ சென்னை சட்டசபையில்‌ நிதியமைச்சர்‌ சுப்பிரமணியம்‌ அவர்‌ 
கள்‌ *ஒரு 10 வருட காலத்திற்கு நாம்‌ சண்டை போட்டுக்கொள்ளா 
மல்‌ இருக்கலாம்‌” என்று என்னிடத்திலே சொன்லர்கள்‌. அதைப்‌ பற்றி 
என்னுடைய கருத்து, எனக்கு முதலிலே நிதியமைச்சர்‌ சுப்பிரமணியத்‌ 
தினுடைய பொருள்‌ விளக்கப்பட்டாலொழிய அதற்குப்‌ பதில்‌ சொல்‌ 
வதிலே அவ்வளவு அர்த்தமிருக்காது என்று கருதுகில்‌ றன்‌. 

“10 வருடகாலத்திற்கு சமாதானமாக இருக்கலாமென்றால்‌* 
நாம்‌ எப்பொழுது சண்டை போட்‌ டுக்கொண்டோம்‌ என்பது தீர்மானிக்‌ 
கப்பட வேண்டும்‌; யாரிடத்திலே சண்டை போட்டுக்கொண்டிருக்‌ 
கிறோம்‌ என்பது தெளிவரக்கப்படவேண்டும்‌. ்‌ 

எனக்கும்‌ நிதியமைச்சருக்கும்‌ சண்டையில்லை; எனக்கும்‌ 
இந்த சர்க்காருக்கும்கூட சண்டையில்லை; எனக்கும்‌ காங்கிரஸ்‌ கட்சிக்‌ 
குர்கூட சண்டையில்லை. திராவிட முன்னேற்றக்‌ கழகத்திற்கும்‌-- 
டில்லி ஏகாதிபத்தியத்திற்கும்‌ சண்டை, இங்கே இடையிலே சுப்பிர 
மணியம்‌ ஒரு 10 வருடத்திற்கு சமாதானமாகயிருக்கலாம்‌ என்றால்‌...? 
அப்படிக்‌ கேட்க வேண்டியவர்கள்‌ டில்லி அரசினர்‌--அவர்கள்‌ 
கேட்கட்டும்‌. அதற்கு என்ன பதிலோ...! அதை அப்பொழுது அளித்‌ 
துக்கொள்ளலாம; இவர்‌ கேட்பதற்கும்‌ பதில்‌ அளிப்பதற்கும்‌ 
பொருள்‌ ஒன்றும்‌ இல்லை. 

“நரன்‌ நாட்டு மக்களைப்‌ பார்த்து, “காங்கிரஸ்‌ ஆட்சிக்காரர்‌ 
களுக்கு வரி கட்டாதீர்கள்‌! அவர்கள்‌ போடுகின்ற சட்டங்களை 
எல்லாம்‌ மீறுங்கள்‌! அவர்கள்‌ அமுலுக்கு அடங்கி நடக்காதீர்கள்‌ !' 
என்று நான்‌ தூண்டிவிடுவதாக * இருந்தால்‌--அந்த வகையிலே 
சென்னை சர்க்காருக்கு ஏதேனும்‌ சங்கடங்கள்‌ இருந்தால்‌, அப்பொழுது 
நிதி மந்திரி சுப்பிரமணியம்‌ என்னைப்‌ பார்த்து, “என்ன அண்‌ துரை! 
இப்படியெல்லாம்‌ அமவி பண்ணிலிடுகிருயே! ஒரு 10 வருடத்திற்கு 
சமாதானமாக இருக்கலாம்‌ ! என்று என்னைக்‌ கேட்டுக்கொள்வதில்‌ 
அர்த்தமிருக்கும்‌. . 

“நான்‌ வரி கொடா இயக்கத்தைத்‌ அவக்கியவனல்ல; 
சட்டத்தை மீறச்‌ சொல்லவில்லை. எப்பொழுதும்‌ இப்படி இருப்‌ 
பேனென்று உறு தியளிக்கவில்லை; இப்பொழுது நாட்டு மக்களை 
அமளி .பண்ணும்படியாக கான்‌ தூண்டவுமில்லை--என்னுடைய 
கட்சியும்‌ சொல்லவில்லை. ஆகையினாலே, திராவிட முன்னேற்‌ 
றக்‌ கழகத்தாருக்கும்‌-— சென்னை சர்க்காருக்கும்‌ எந்தவித சங்கட 
முமில்லை; எந்த விதமான சண்டையும்‌ எங்களுக்குள்ளே இல்லை. 
நிதி அமைச்சர்‌ சுப்பிரமணியம்‌, (ஈமக்குள்ளே சண்டை 
எதற்கு? ஒரு 10 வருட காலம்‌ '17006--சமாதானமாக 
இருக்கலாம்‌; இந்த 10 வருட காலத்திலே ஒன்றாக சேர்ந்து 
பணியாற்றிஒத்துழைத்‌ அ, அதற்குப்‌ பிறகும்‌ தமிழ்ஈாடு நல்ல 
படி முன்னேறவில்லை என்று தோன்றினால்‌ அப்படி முன்னே 
முததற்குக்‌ காரணம்‌ வடராட்டு சர்க்கார்தான்‌ என்று எனக்கு 
நிரூபிக்கப்பட்டால்‌, அப்பொழுது நானும்‌ உங்களோடு சேர்ந்து 
போராடுகிறேன்‌; அத்தனை பேரும்‌ சேர்ந்தே போராடலாம்‌ 


கேட்டார்கள்‌. . . 


. இப்பொழுது வேண்டாம்‌, என்று ஒரு. 10 வருட தவணை 


“நான்‌ அவர்களைத்‌ திருப்பிக்‌ கேட்பது நாகரிகமல்ல 
வென்று சும்மாயிருந்தேன்‌; எனக்கு நானே யோசித்துக்கொண்‌ 
டேன்‌-—“ஏன்‌ நம்முடைய நிதியமைச்சர்‌ குறிப்பாக ஒரு 10 
வருடம கேட்கிறார்‌' என்று எனக்கு நானே கேட்டுக்‌ கொண்‌ 
டேன்‌. 
(கொஞ்ச காலத்‌ திற்கு? என்று சோல்லியிருக்கலாம்‌; 


தனி இதற்‌ 01-40 (7 காசுகள்‌) 


இ இடங்க வதாக அடைரக்ப்‌ ஞர்‌ ன -_— 
த, கட வற க கட ன்‌ 
ஆ ்‌ ்‌ 
2 


டது 


நு 


டையே வேண்டாம்‌' என்று 


வருடத்திற்கு” என்று குறிப்பாகச்‌ சோன்ன்தற்குக்‌ காரணம்‌ 
நானாக எண்ணிக்கொண்டேன்‌ --அது சரியோ தவறோ, அதை 
சுப்பிரமணியம்‌ அவர்கள்தான்‌ பின்னாலே திருத்த வேண்டூம்‌-- 
இங்கே மந்திரியாக இருந்து விடுகிறேன்‌; 
டெல்லியிலே போய்‌ மந்திரியாக இருக்‌ ்‌ 


ஒரு ஐந்து வருடம்‌ 
இன்னோரு ஐந்து வருடம்‌ 
கிறேன்‌. இந்த 
எனக்குத்‌ தோன்றிற்று. 


வில்லை ” 


என்று அண்ணா அவர்கள்‌ 6-757 அன்அ மாலை சோடம்பாக்கத்‌ 
இல்‌ நடைபெற்ற இ, மு. கழக 4-வது :ஆண்டு விழாவில்‌ பேசுகையில்‌ 


குறிப்பிட்டார்‌. . 

தொடர்ந்து அண்ணா அவர்கள்‌ 
பேசியதாவது :-- 

1 சர்ப்பிணிபாக உள்ள பெண்‌ 
களுக்கு அதிகமான வேலை செய்‌ 
யாதே--சொஞ்ச காலத்திற்கு 
சும்மாயிரு” என்று நாள்‌ குறிப்‌ 
பிட்டு, “அதுவரை ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ள சொல்வதைப்போல்‌, 
திராவிட முன்னேற்றச்‌ கழகத்‌ 
துச்சாரர்களைப்‌ பார்த்து, ' “ஒரு 
30 ஆண்டிற்கு, இர்தச்‌ சண்டை 
யில்லாமல்‌ இருக்கட்டும்‌ என்று 
நிதியமைச்சர்‌ கேட்டதற்குக்‌ 
காரணம்‌, சான்‌ எண்ணிக்கொண் 
டது இதுதான்‌ -- *இக்சேயும்‌ 
அங்கேயும்‌ பதவியிலிருக்துவிட்டு 
பின்னர்‌ ஈமச்கு என்ன வேலை 
இருக்கப்‌ போடறது? அண்ணா 
துரையுடன்‌ சேர்ர்து கொள்ள 
லாம்‌” என்று எண்ணுரறொரோ 
என்னவோ ! நானாக ஹழூத்துச்‌ 


கொண்டேன்‌; 


“ இங்கே ஒரு ஐர்‌ து வருடமும்‌, 
அங்கே ஒரு ஐர்து வருடமும்‌ 
இருக்க அவர்‌ ஆசைப்படுகிறார்‌ 
என்று கான்‌ செரல்லவில்லை. 
உண்மையிலேயே அவர்‌ அதற்குத்‌ 
தகுதி வாய்ச்தவர்‌ -- திறமை 
வாய்ர்தவர்‌ என்பதை மனப்பூர்வ 
மாக ஒப்புக்கொள்‌ றேன்‌. 

நிதி அமைச்சர்‌ சுப்பிரமணி 
யம்‌ நல்ல சாமர்த்தியம்‌ படைத்த 
வர்‌, நல்ல சாமர்த்தியம்‌ படைத்‌ 
தவர்‌ என்று சான்‌ சொல்லுகின்ற 


வருமான வரி இலாகா 
சுறுசுறுப்பு பெறுகிறதாம்‌! 
இதுவரை வரி தராமல்‌ ஏமாற்றிய 92,707 பேர்‌ 


கண்டுபிடிக்கப்பட்டளராம்‌! 
1956--57-ல்‌ ரூ. 195 கோடி வசூலாயிற்ரும்‌! 


1956-57-ம்‌ ஆண்டில்‌ டெல்லி சர்க்கார்‌ வருமான வ 
முலம்‌ மட்டும்‌ ரூ. 1957 கோடி பெற்றனர்‌ என்றும்‌, இது, வரவு- 
சேலவுத்‌ திட்டத்தில்‌ எதிர்பார்த்த ரூ. 189-6 கோடியைவிட சு 6-1 
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 


கோடி அதிகம்‌ என்றும்‌ 


இந்தத்‌ 


கொள்ளுமாம்‌! - 
வருமான .வரி. இலாகா இப்‌ 


போது முன்னவிட சுறுசுறுப்‌ |வர்த 92,707 பேர்களுக்கு சடை 
செய்வதாசவும்‌| முறை ஆண்டில்‌ வரி வி.இப்பு|என்று, பல்கலைக்‌ கழக மானியச்‌ 
“சில |டெல்வி சர்க்காரின்‌ பத்திரிசைச்‌[அழுல்‌ .செய்யப்படுவதாகவும்‌ |கமிஷன்‌ தலைவர்‌ 9.4 தேஷ்‌ .. 


பாக வேலை 


நாளைக்கு” என்று சோல்லியிருக்கலாம்‌; அல்லது “இந்தச்‌ சண்‌ | குதிப்பு கூல தெது, , 


Best copy available, 


10 வருட காலத்திற்கு தொல்லை கொடுக்காமல்‌ . 
இரு: என்று கேட்டுக்‌ கோள்வதாகத்தான்‌,அந்த 
அதுவே தவிர 

என்று சோன்னதற்கு வேறு ஒரு பொருளும்‌ எனக்குத்‌ தோன்ற 


i தோகையில்‌ மாநிலங்களுக்கு சுமார்‌ ௫. 60 கோடி 
வரை தந்துவிட்ட டெல்லி, ரூ: 139-7 கோடியை வைத்துக்‌ 


இரம்கயிக்‌ 10 ssh 0 PHONE: 55630 


ஓ e ©. oe. ய்‌ © 
பக்தாகள்‌, சாக்காருக்கும்‌ 

© ஓ எ 

பணம்‌ தரட்டுமே! 

.. சென்னை, சூலை ௨ 
“கோவில்களில்‌ அர்ச்சனை செய்யும்‌ பக்தர்கள்‌, பூசாரிக 
குக்‌ காணிக்கை தருகின்றனர்‌; அஅபோது;' சர்க்காருக்கும்‌ . 
கொஞ்சம்‌ : பணம்‌ தருமாறு செய்யலாம்‌,” என்று தோழர்‌ 


க. அன்பழகன்‌, நேற்று சட்டசபையில்‌ பேசுகையில்‌ ஒரு . 
யோசனை கூறினார்‌. 


சாமியை ஊரார்‌ கூட்டிவைத்து 

“இரும்புப்‌ பூட்டுகளை எனிதிலே 

உடைக்கச்‌ கற்றுக்கொண்ட . 
சாமர்த்தியசாலி நீ, வாழ்க 

வாழ்க!” என்று மடல்‌ அளிச்ச 
மாட்டார்கள்‌. சாமர்த்தியசாலி ” 
யென்றால்‌, இரும்புப்‌ பூட்டை ... 
உடைத்துவிட்டவனை சாமா த்திய 
மாகக்‌ கண்டுபிடிக்சன்றானே அவ 
னுடைய சாமர த்தியத்தைத்தான்‌ 


வாதாடியிருக்கலாம்‌.. ஒரு 10 


பாராட்வொர்கள்‌. : 


£10 வருடம்‌? 


“அதைப்போல நான்‌, நிதி 
£10 வருடம்‌” 


அமைச்சர்‌ -சுப்பிரம 
யத்ைத , சாமர்த்தியசாலி : 
என்று சொன்னால்‌, உள்ள 
நிலமையை மறைப்பதில்‌ 3 
அவர்‌ நல்ல சாமர்த்தியசாலி; ்‌ 
' நாம்‌ சொல்லாததை சொல்லி 2 
எடுத்துவைத் துக்‌ ல்‌ 
்‌ 
ன்‌ 
. 


கோத்தில்‌, இங்கே கூட்டத்தின்‌ | யதாக 

ஓரத்திலே கால்ரெஸ்காரர்கள்‌ | கொண்டு பேசுவதில்‌ அதை 
இருப்பார்சளானால்‌, அ ப்படி| விட இறந்த சாமர்த்தியசாலி; 
யானால்‌ சுப்பிரமணியத்தை ஏன்‌ | இருப்பதை மறைப்பதிலும்‌ 
எ.இர்க்இருய்‌?? என்று கேட்கத்‌ | இல்லாததை எடுத்துக்‌ 7 
தோன்றும்‌ அவர்கள்‌ மனம்‌-- | காட்டுவதிலும்‌, . இல்லாத : 


பாவம்‌ ! 

“ சாமர்த்தியம்‌ என்பது எதற்‌ 
குப்‌ பயன்படுசன்‌ தது எப்படிப்‌ 
பயன்படுறெது என்பதை ப்‌ 
பொறுத்துத்தான்‌, அர்தச்‌ 
சாமர்த்தியத்தை வரவேற்பதா- 
எதிர்ப்பதா என்பது அடக்‌ 
யிருக்னெ்‌ றது. 

“எப்படிப்பட்ட அலிகார்‌” பூட்‌ 
டானாலும்‌ மிசச்‌ சாதாரணமான 
இரும்புச்‌ சம்பிமினாலேயே மிகச்‌ 
சாமர்த்தியமாக சர்தசாமி।: 
றச்‌. துவிடுவான்‌ என்றால்‌, கந்த 


முதல்‌ திட்டத்தின்‌ பலன்‌? 
ரு; 530 கோடி மிச்சப்பட்டதாம்‌! : 


சண்டையை நினைவுபடுத்திக்‌ 
கொள்வதிலும்‌ _ இருக்கெ 
சண்டையை மூடிவைப்‌:தி ' 
லும்‌ றந்த சாமர்த்தியசாலி 
யாக இருக்கின்றார்‌; அதனால்‌. : 
தான்‌ நான்‌-அவர்‌ டெல்லி ்‌ 
வரையிலே சென்று பதகி ்‌ 
ஏற்பதற்கேற்ற சாமர்த்திய 
மிருக்கெ.து,” என்னு குறிப்‌ - 
பிட்டேன்‌. ' த 


(4-ம்‌ பக்கம்‌ பார்க்க.) 


மத்திய மந்திரியின்‌. ஏட்டுக்‌ கணக்கு 
காடக்‌, சூலை 9-- 
மத்திய கூட்டவு மந்திரி டாக்டர்‌ பஞ்சாப்‌ ராவ்‌ தேஷ்முக்‌, 
முதல்‌ திட்ட காலத்தில்‌ 1,30,00,006 டன்‌ உணவுப்‌ போருள்கள்‌ 
அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டதாகவும்‌, இதனால்‌ கூ. 530  .. 
கோடிவரை, உணவுப்‌ பொருள்‌ இறக்குமதி செய்யாததினால்‌ மிச்‌ : 
சப்பட்டதாகவும்‌ கூறியிருக்கிறார்‌. : 
ீக்செமே உணவுப்‌ பொருள்‌ 
களுக்கு குறைந்தபட்ச விலை 
நிர்ணயிக்கப்படும்‌ என்னும்‌, 
அப்படி கிர்ணயிச்சப்படும்‌ விலை 
குடியானவர்களைப்‌ பாதிச்சா ௨ 
மல்‌ இருசீகவும்‌ சடவடிச்சை 
எடுக்கப்படும்‌ என்னும்‌ அவர்‌ ்‌ 
கூறியிருக்கிறார்‌. 


பாதிவில்யில்பல்ஹக்‌ 
கழக பாடபுத்தகங்கள்‌! 


மானியக்‌ குழுத்‌ தலைவர்‌ : 
தகவல்‌ 2 
சென்னை, குலை 8 ்‌ 
“பல்கலைக்‌ கழக மாணவர்‌ 
களுக்கு, அவர்கள்‌ இப்போது 
தர்தவரும்‌ விலையில்‌ பாதி மட்‌ 
டுமே தச்து பாடப்‌ புத்தசங்‌ 
களைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
வகையில்‌ டில்லி சர்ச்சார்‌ஏத்‌ .... 
பாடு ஒன்று செய்தவருனெறத ம்‌ 


னர்‌” 


புதுடில்லி, சூலை 9— 


இதுவரை வரிதராமல்‌ஏமாதீறி 


குதிப்பு றத: முச்‌ கூறியிரச்இருர்‌, 


நம்‌ நாடு 


TE 


செவ்வாய்‌ 


கடமையாற்றுவீர்‌ 


டெல்லி சர்க்காரின்‌ புதிய 
வரி விதிப்புத்‌ திட்டங்களில்‌ 
மிகப்‌ பெரும்பாலானவை 
ஏழை - எளிய - நடுத்தர மக்க 
ளையே வெகுவாகப்‌ பாதிக்கும்‌ 
என்ற உண்மையை வரி விதிப்‌ 
பினை உத்தேசித்துள்ள நிதி 
மந்திரியே ஒப்பியிருக்கிறார்‌. 

இந்த வரிவிதிப்பிற்கு எதி 
சாக எழுந்த கண்டனங்களைச்‌ 
சமாளிப்பதற்கு - ஆவேசமான 
தாக்குதல்களைத்‌ தாங்கிக்கொள்‌ 
வதற்கு டெல்லிப்‌ பெரியவர்‌ 
கள்‌, ஐந்தாண்டுத்‌ திட்டத்தைத்‌ 
தான்‌ (கேடயமாக வைத்திருக்‌ 
கின்றனர்‌. 

எல்லா அதில இர்தியா'க்‌ 
களின்‌ கண்டன முழக்கங்களும்‌, 
இந்தக்‌ (கேடய/'த்தின்‌ முன்‌ 
கூர்‌ மழுங்கிவிடுவதை நாம்‌ 
காண்கிறோம்‌. 

தமிழகத்தைப்‌ பொறுத்த 
வரையில்‌, திராவிட முன்னேற்‌ 
றக்‌ கழகம்தான்‌ இன்னும்‌, 
தனது எதிர்ப்பிற்காகக்‌ காட்‌ 
டிய காரணங்களுக்குப்‌ பதில்‌ 
பெறாமல்‌ இருக்கிறது. 

எந்த ஐந்தாண்டுத்‌ திட்டத்‌ 
தனைக்‌ காட்டி, இந்தக்‌ கொடிய 
வரிவிதிப்புகளை நியாயப்படுத்த 
மூயற்சிக்கிறார்களோ டில்லிப்‌ 
பெரியவர்கள்‌, அந்த ஐந்தாண்‌ 
டுத்‌ திட்டத்தில்‌, தென்னசு 
மக்கள்‌ அநியாயமாக வஞ்சிக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌ -- கொடுமை 
களுக்கு  ஆளாக்கப்பட்டிருக்‌ 
கிறார்கள்‌. 

தங்களது வாழ்வில்‌ கடுகளவு 
மடழ்ச்சியைக்‌ கொணரவேோ, 
தங்கள்‌ சந்ததியின்‌ எதிர்காலத்‌ 
தைத்‌ துளியேனும்‌ பிரகாச 
மானதாக்கவோ, உறுதிமிக்க 
தாக்கவோ பயன்படப்‌ போவ 
தில்லை என்ற இலட்சணத்தில்‌ 
உள்ள ஒரு திட்டத்திற்காக, 
ஏற்கனவே கொடுமைக்காளாகி 
யுள்ள தென்னக மக்கள்‌, 
மேலும்‌ புதிய வரிக்‌ கொடுமை 
களைத்‌ தாங்கக்கொள்ளவேண்டு 
மென்பது, அநீதியின்‌ உச்சமா 
கும்‌ என்று நாம்‌ விளக்கி வர்‌ 
திருக்கிறோம்‌. 

நமது இந்த நியாயமான 
எதிர்ப்பிற்கு இதுவரை டெல்‌ 
லிப்‌ பெரியவர்கள்‌ பதில்‌ ஏதும்‌ 
தீரவில்லை என்பதே, அவர்‌ 
களால்‌ ஈம.௮. குற்றச்சாட்டுகளை 
மறுக்க இயலாதிருக்கும்‌ நில 
யைப்‌ பட்டவர்த்தனமாக்குகின்‌ 


றது. 

பு திய வரி விதிப்புகளை 
எதிர்ப்பதற்குரிய இந்தத்‌ தனிக்‌ 
காரணத்தை மூடி. வைத்து 
விட்டு, டெல்லியின்‌ வரி விதிப்‌ 
புகளைக்‌ கண்டிக்க முன்வரும்‌ 
எவரையும்‌ போலிகள்‌ என்றே 
இந்த நாட்டு மக்கள்‌ கருத இட 
முண்டு. 

இராவிட முன்னேற்றக்‌ கழ 
கம்‌, தனித்து நின்று வரி விதிப்‌ 
பினை எதிர்த்துக்‌ குரல்‌ எழுப்ப 
வேண்டியுள்ள ஒரு நிலை ௨ரு 
வாவதற்குள்ள காரணம்‌ எல்‌ 
லாம்‌, இந்த நாட்டில்‌ உள்ள 
(அதில இந்தியா'க்கள்‌, தங்க 
ளின்‌ கட்சி நலன்‌ என்ற குறு 
கிய பார்வையில்‌, தென்னக மக்‌ 
களின்‌ நலன்களை மறந்துவிடு 
றார்கள்‌ அல்லது அலட்சியப்‌ 
படுத்திவீடுகிறார்கள்‌ என்பது 
தான்‌! 

தென்னக மக்களுக்கு துளி 


திட்டம்‌ ஒன்றிற்காக, அவர்கள்‌ 
மேலும்‌ மேலும்‌ வரிச்‌ சுமை 
களைத்‌ தாங்கிக்கொள்ள 
வேண்டியிருப்பது, அவர்கள்‌ 
“அல இந்தியா” என்ற அர 
சியல்‌ அமைப்பில்‌ பிணேக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ பாவத்தினால்‌ 
தானே! “அகில இர்தயா? 
என்ற ஏகாதிபத்திய அரசியல்‌ 
அமைப்பில்‌ சிக்கிக்‌ கிடக்கும்‌ 
அந்தப்‌ , (பாவத்திற்காக, தங்‌ 
கள்‌ ஈலன்களை வடவரின்‌ வாழ்வு 
வளம்‌ பெறுவதற்காகத்‌ தியா 
கம்‌ செய்துவிட வேண்டும்‌ 
என்று “அதில இந்தியா'க்களின்‌ 
பரந்த மனம்‌ கருதுன்றதா ? 

இல்லையென்றால்‌ கண்ணைப்‌ 
பறிக்கும்‌ இந்த அநியாயத்திற்கு 
எதிராகப்‌ புருவத்தை உயர்த்தக்‌ 
கூட அவர்கள்‌ தயங்குவா 
னேன்‌? 

இந்தச்‌ கேள்வியையும்தான்‌, 
நேற்று முன்தினம்‌, நாடெங்‌ 
இலும்‌ தி. மு. கழகத்தின்‌ 
தலைமையில்‌ திரண்டெழுர்து. 
டெல்லியின்‌ வரிவிதிப்புகளுக்கு 
எதிராக இலட்சோப இலட்சம்‌ 
மக்கள்‌ எழுப்பிய கண்டன 
முழக்கம்‌ உள்ளடக்கிக்கொண்‌ 
டிருக்கிறது. 

நமது பொதுச்செயலாளர்‌ 
அவர்களின்‌ அறிக்கைக்குஒப்ப, 
தலைஈகரிலும்‌, மற்றும்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ பல ஊர்களிலும்‌, 
“டெல்லி வரிவிதிப்பு : பாராளு 
மன்ற உறுப்பினர்சகளிடம 
முறையிடும்‌ நாள்‌” வெகு சிறப்‌ 
பாகக்‌ கொண்டாடப்பட்டிருக்‌ 
றது, 

தலைககரில்‌ சென்னை மாவட்‌ 
டத்‌ தி. மு. கழகத்தினர்‌, பல்‌ 
லாயிரம்‌ மக்களைத்‌ திரட்டி, வ்ட 
சென்னை -- தென்‌ சென்னை 
பாராளுமன்ற உறுப்பினர்களி 
டம்‌, ஊர்வலமாகச்‌ சென்று, 
வரிவிதிப்புகளுக்கு, எதிராகப்‌ 
போராடுமாறு முறையிட்டுள்ள 
னா. ்‌ 

தென்‌ சென்னை பாராளு 
மன்ற உறுப்பினரான டி. டி. 
கிருஷ்ணமாச்சாரி அவர்களே 
நிதி மந்திரியாகவும்‌ இருப்ப 
தால்‌, அவரது அந்தரங்கச்‌ 
செயலாளர்‌ மூலம்‌ தரப்பட்ட 
முறையீட்டு ஈகலில்‌, ‘ஏழை 
எளியோரை வாட்டி வதைக்‌ 
கும்‌ புதுவரி விதிப்புகளைக்‌ 
கைவிடுக? என்று கேட்கப்பட்‌ 
டுள்ளது. 

தமிழ்ராட்டிலிருந்து தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டுள்ள எம்‌.பி.-க்‌ 
கள்‌--அ௮வர்கள்‌ எந்தக்‌ கட்சி 
யினராயினும்‌, தென்னக மக்க 
ளுக்குப்‌ புதிய வரி விதிப்புகள்‌ 
இரட்டை அநீதி இழைப்பவை 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
அவ்‌ வரி விதிப்புகளுக்கு எதி 
சாகப்‌ பாராளுமன்றத்தில்‌ 
போராட வேண்டும்‌ -- கடமை 
யைச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
வற்புறுத்திக்‌ கேட்டுக்கொள்ளு 
கிறோம்‌. 

அறிக்கைக்கு இணங்க ஊர்‌ 
வலங்களும்‌, பொதுக்கூட்டங்க 
ளும்‌ நடத்தி) கண்டனம்‌ 
முழக்கி, பாராளுமன்ற உறுப்‌ 
பினர்களிடம்‌ முறையிடும்‌ 
நாளைச்‌ சிறப்பாக நடத்தி 
முடித்த கழகத்‌ தோழர்கள்‌ 
அனைவரும்‌ ஈமது நன்றிக்கும்‌ 
பாராட்டுதலுக்கும்‌ உரியவராக 


யும்‌ உருவான பலன்‌ தராத|ளாவர்‌, 


ஏ. கோவிந்தசாமி, 


நிலவரி இலாகாவுக்கு ர. 
மென்று ரேவினியூ அமைச்சர்‌ 


மர்னி௰த்தில்‌ ரூ. 100 குறைக்க வேண்டூமேன்று வெட்டூப்‌ பிர 
ரேபணை கொண்டுவரப்பட்டது. அந்தப்‌ பிரரேபணைமீது கழக உறுப்‌ 


நிலவுடைமையைக்‌ : 
கட்டுப்படுத்தாதது ஏன்‌? 
சென்னை சட்டசபையில்‌ எஸ்‌.எம்‌.அண்ணுமலை, 


“நிலச்‌ சீர்திருத்தக்‌ கொள்கை 
விவசாயிகளுக்கு பயனளிக்கவில்லை 


அளிக்சுவேண்டும்‌ என்று கூற 
லாம்‌, அனால்‌, ஏழை விவசாயி 
கள்‌ இதனால்‌ பா திச்சப்படுகிறார்‌ 
கள்‌ என்று உணர்ந்து, அந்தச்‌ 
சிறு விவசாயிகளுக்கு விலக்‌ 
களிக்க வேண்டுமென்று கேட்டுச்‌ 
கொள்திறேன்‌. 

வருமானத்தின்‌ 


எம்‌. பி. சுப்பிரமணியம்‌, 22” “22 லதல சன்‌ 
சி. நடராசன்‌ ஆகியோர்‌ முழக்கம்‌ 


மும்‌, கில வரம்புக்கு உயர்‌ 
வரம்பு ஏற்படுத்துவதன்‌ மூலமும்‌ 
சென்னை, சூலை 6 | 2கிச உற்பத்தியையும்‌, மசகுலை 
96.95,600 அனுமதிக்க வேண்ட | 15 “ண முடியும்‌. புறம்போக்கு 
மாணிக்கவேலர்‌ கோரியபோது, |“ வளை நிலமில்லா த oi 
களுச்கு வழங்குவ இன்‌ மூலம்‌ உற்‌ 

பத்தியைப்‌ பெருக்கலாம்‌. இப்‌ 
போது தரப்படும்‌ : நிலங்கள்‌ 


பினர்கள்‌ எஸ்‌. எம்‌. அண்ணாமலை, சி. நடராசன்‌, ஏ. கோவிந்த | தாண்டு காலத்திற்கே தரப்படு 


சாமி, எம்‌. பி. சுப்பிரமணியம்‌ ஆகியோர்‌ பேசினர்‌. 


கைத்தறி நெசவாளர்களுக்கு 
குடியிருப்பு வசதியாம்‌! 
டில்லியின்‌ திட்டத்தின்கீழ்‌ 
காலனிகள்‌ அமையுமாம்‌ 


தமிழ்‌ நாட்டிற்குக்‌ கிடைக்கும்‌ 
உதலியின்‌ இலட்சணம்‌ 


புதுடில்லி சூலை 8-- 
கைத்தறி கெசவாளர்களுச்‌ 
கான நான்கு குடியிருப்பு வசதிக்‌ 
காலனிகளை ஏற்படுத்துவதற்கான 
திட்டங்களுக்கு இந்திய சர்க்கார்‌ 
அங்கோரமளித்துள்‌ளனராம்‌ ! 
தொழிலாளரின்‌ வாழ்க்கை 
நிலமைகளை அபிவிருச்தி செய்‌ 
வதற்கான திட்டத்தின்‌ ஒரு பகுதி 
யாகவே இந்த உதவி அளிக்கப்‌ 
படுகிறதாம்‌. 
தமிழ்‌ சாட்டிற்கான இரண்டு 
திட்டல்‌்சளின்8ழ்‌, சேலம்‌ மாவ... 
டத்திலுள்ள திருச்செங்கோட்டில்‌ 
ஒரு சாலனியும்‌, இராடீராசபுரம்‌ 
மாவட்டத்திலுள்ள ஸ்ரீவில்லி 
புத்தூரில்‌ ஒரு காலனியும்‌ ஏற்‌ 
படுத்தப்படும்‌; அவை ஓவ்வொன் 
திலும்‌ 100 வீடுகள்‌ இருக்கும்‌. 
ஒவ்வொரு வீட்டுக்கும்‌ நிர்மா 
ணச்‌ செலவு வரம்பு ரூ. 8,000 
அச நிர்ணயிச்சப்பட்டிருக்கிறது) 
சட்டிடச்‌ செலவு முழுவதையும்‌ 
இந்திய சர்க்கார்‌ ஏழ்றுக்கொள்‌ 
வார்களாம்‌! 
இந்தத்‌ தொகை மூன்றில்‌ 
இரண்டு பங்கு கடனாசவும்‌, ஒரு 
பங்கு உதவித்‌ தொகையாகவும்‌ 
இருக்குமென்றும்‌, தண்ணீர்‌ 
வசதி, சாக்கடை வசதி முதலிய 
இதா வாதிகளையும்‌ மத்திய சர்ச்‌ 
கார்‌ செய்துகொடுப்பார்களென்‌ 
அம்‌ அதிவிச்கப்படடிருக்கிறது. 


ரூ. 8 கோடி மெல்வில்‌ 
நீர்ப்பாசன வசதி 

39 இலட்சம்‌ ஏகராவுக்கு 

அளிக்கப்‌ பட்டுள்ளதாம்‌ 


புதுடில்லி, குலை 6-- 
சமூகசல, தேய அபிவிருத்‌ 
தித்‌ இட்டங்சளின்‌ ழ்‌, சிறிய நீர்ப்‌ 
பாசனத்‌ திட்டங்கள்‌ மூலம்‌ நான்‌ 
சாண்டுச்‌ காலத்தில்‌ 29 இலட்சம்‌ 
ஏக்கர்‌ நிலத்திற்கு நீர்ப்பாசன 
வசதி அளிக்கப்பட்டிறாப்பதாக 
வும்‌, இத்திட்டங்களுக்கு ரூ., 8 
கோடி செலவழிககப்பட்டுள்ள 
தென்றும்‌ செய்தியொன்று தரப்‌ 
பட்டிருச்றது, 


ரூ. 20 இலட்சம்‌ செலவில்‌ 
கோவையில்‌ விமான 
நிலையம்‌ ஏற்படுமாம்‌ 


கோவை, குலை 5-- 

புத முறையான விமான நிலை 
யம்‌ ஓன்று இங்கு ரூ. 20 இலட்‌ 
சம்‌ செலவில்‌ உருவாஇவருகிற 
தாம்‌, இதன்‌ உருவக. வேலை இன்‌ 
னும்‌ 18 தில்கள்களில்‌ முடிவடையு 


மாம்‌ இதன்‌ பின்னர்‌ விமான 
நிலையம்‌ மிகவும்‌ உயர்ந்ததாக 
காட்சிதறாமாம்‌! 


கிறது. எனவே, இர்தக்‌ சாலம்‌ 
தோழர்‌ எஸ்‌. ஏம்‌. அண்ணுமலை| ௪௫ வடைக்தவுடன்‌ மீண்டும்‌ 
அவர்கள்‌ பேயெதாவ அ :-- லெத்தைப்பெற. விவசாயிகளுக்கு 
“வெட்டுப்‌ பிரரேபணையிஷ்‌ | வீன்‌ தாமதமும்‌, தொல்லைகளும்‌ 
மீது என்னுடைய கருத்துக்களை த்‌ இடையூறுகளும்‌ ஏ த்படுன்‌ றன. 
தெரிவிக்க விரும்புகிறேன்‌ (“மா 10 ஆண்டுகளுக்சாவது 
எனது தொகுதியின்‌ சார்பில விவசாயிகளுக்கு வர்றப்ப, செய்ய 
மக்களின்‌ கையொப்பங்ஈளுடன்‌ உரிமை அளிக்கவேண்டும்‌. g 
அமைச்சரிடம்‌ ஒரு மனு கொடுத்‌| ' உணமையான நிலச்‌ சொச்‌ 
அள்ளேன்‌ என்பது அமைச்ச | சீர்சாரர்களைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ 
ருச்கே தெரியும்‌. அதிக “வாரம்‌! இப்போது பல சங்கடங்கள்‌ உள்‌ 
கோரி என்னுடைய பகுதியிலுள்ள | ன. டட “நக செய்பவர்களுக்கு 
மக்கள்‌ ஒருமுகமாகச்‌ இளர்ச்சியும்‌ "வடக்‌ பதிவுசெய்து தருவதில்‌ 
செய்துள்ளார்கள்‌; ஆனால்‌, இது அதிச தாமதம்‌ ஏற்படுகிறது. த 
வரை மக்கள்‌ குறைகளைச்‌ கவ “இராம அதிகாரிகளுக்கு திடீர்‌ 
னிச்ச அரசாங்கம்‌ முன்வரவில்லை. திடீர்‌ என்து தாக்துகள்‌ வழு: 
ஒரு ஏக்கருக்கு ரூ.351 சாதாரண இன்றன, எவர்கள்‌ கரன்‌ மூழுவ 
மாகச்‌ செலவிட வேண்டியுள்‌ | ௫0 வேலை செய்கிறார்கள்‌. உதா 
ளது. கீமாத காலத்தில்‌ இடைப்ப| எத்தகு ஒன்று சொல்லு 
தெல்லாம்‌ ரூ. 89018 தான்‌. வன்‌ ; 24 மணி ேரத்திற்குள்‌ 
ஒரு விவசாயிக்கு மாதம்‌ சராசரி சொட்ததிலு எத்தனை ஆடுகள்‌ 
வருமானம்‌ ரூ. ட1மட0; அதா | இ௫க்சன்தன என்று கணக்‌ 
வத, ஒரு சாளூச்கு 5 ௮ணா| செத்துக்‌ கூறவேண்டும்‌ என்‌ 
4 பைசா ஆகும்‌. இதைக்கொண்டு sy இப்படிப்‌ பலப்பல வேலை 
ஒரு விவசாயி, அவன்‌ மனைவி| “ஜம்‌ தரப்படுன்‌ றன. எனவே, 
அவனுடைய குழர்கதகள்‌, இராம அழிபர்களை முழூ சகோ 
இரண்டு மாடுகள்‌ எப்படி வாழ ஊழிய கென்‌ வறன்‌. சக ஊதி 
முடியும? இதனால்‌ அவன்‌ சடனை த | “0 சாப்பிட்‌ வேண்றிம்‌்‌ 
தீர்க்க மாட்டையும்‌ விற்சவேண்டி | _ அவன்தான்‌ காலத்தில்‌ 
யுள்ளது. கிம்யவார டீசோசசா | அறச்‌ முறையிலே இன்கம்‌ 
விவசாயிக்குப்‌ பயன்‌ தாவில்லே| ச 12! வெஜாசள்‌ வைக்சப்பட்‌ 
இப்போது அப்த மனன்‌ ட துமை இதைப்‌ பரிசீலனை 
தான்‌ பயன்படுகிறது, வாரம்‌| 4 அவசிய ல்‌ 
உயர்த்தப்பட வேண்டும்‌, முதவில்‌ நீக வேலைப்பளுவைக்‌ குறைக்க 
விவசாயி யார்‌ என்பதை நிர்ண வெண்டிமமத்ம்‌, கேட்டுச்‌ கொள்‌ 
யிக்ச வேண்டும்‌. நேரடியாக ஏர்‌ வறன்‌ ப ்‌ 
பிடித்து, சவலையடித்து, விசை| 22727 ஏ. கோவிந்தசாமி அவர்‌ 
அவி, களைமெறுத்து விச்‌ ஸல்‌ |" பேசுகையில்‌ குதிப்பிட்டதா 
பவனைத்தான்‌ விவசாயி என்று “4: ௮ ந்்்்யல்‌ , 
பொருள்படச்‌ கொள்ளவேண்டும்‌ கச்‌ குய்‌ சிகரம்‌ 


0 ்‌ டட | முக்கியமானது, சீனா போன்ற 
சப்ப ததால்‌ இதச்‌ ஈட்டம்‌ அனி, சவம்‌ க்ப்‌ 
சீர்திருத்தம்‌ செய்ததின்‌ விளை 


“சட்டம்‌ இரகசியமாகச்‌ செய்‌] வாக ஈல்ல பயன்‌ ஏற்பட்டுள்ளது. 
யப்படவேணாடும்‌. அதை! ப இங்கு, சட்டம்‌ சொண்டு 
விடுத்து, 'புலி வருது,” என்ற வருவதற்கு முன்னரே “சட்‌ 
விளம்பரப்படுத்திவதினால்‌ அர்‌டம்‌ வருது சட்டம்‌ வரு 
தப்‌ புலி யாரைச்‌ கொல்லவேண்‌ | றது,” என்று முன்னறிவிப்பு 
டுமோ அவனைக்‌ கொல்லாமல்‌, | 2சய்ததன்‌ காரணமா, நிலச்‌ 
அவனைத்‌ தப்பிக்சவைத்து, பாமர சுவான்‌ தார்களை எச்சரித்து அவர்‌ 
மக்களை சாசப்படுத்தப்‌ பயன்‌|கள்‌ தப்பித்தசகொள்ள வழி 
படுறது... நிலவுடைமைக்கு ஒரு | செய்ததாக கான்‌ குற்றம்‌ சாட்டு 
வரம்பு ஏற்படுத்தவேண்டும்‌. இப்‌| றேன்‌. அப்படி, 'சட்டம்வரும்‌,” 
போது ஏராளமான விவசாயிகளை | என்று கூறியவர்கள்‌, சட்டத்‌ 
நிலத்திலிருச்து வெளியேற்ற சட்‌ (தைச்‌ சரிவா கொண்டு வந்தார்‌ 
டம்‌ இடம்‌ கொடுக்றெது, சளா என்றால்‌, இல்லை. 

“இதற்கெல்லாம்‌ ஏற்ப சட்‌| சட்டத்தைப்‌ டடிப்படியாசச்‌ 
டங்களைக்‌ கொண்டுவரவேண்டும்‌ | கொண்டுவா உத்தேரித்து, 60, 
இதற்கிடையில்‌, , விவசாயிக்குப்‌ 40 சத விதெத்தில்‌ மியாயவாரம்‌ 
பயன்படும்‌ வகையில்‌ உடனடியா போன்ற சட்டங்களைக்‌ கொண்டு 
கப்‌ பாதுகாப்பு அளிக்கவேண்டு | வச்தனர்‌. 
மென்று கேட்டுக்கொள்‌ கிறேன்‌.” | பநிலவுடைமைச்கு உச்சவரம்பு 
நிர்ணயிக்க அரசாங்க முன்வர 
வில்லை; என்‌ தயங்குகிறார்கள்‌ 
என்பதும்‌ புரியவில்லை. தேர்தல்‌ 
சோத்தில்‌ நிலச்சவான்‌ தாரர்கள்‌ 
காங்காசை எதிர்த்தத்‌ சனிக்‌ 
சட்சி அமைத்து, போட்டியிட 
1டார்களே என்று அஞ்சுகின்ற 
னரா? நேற்றுகூட கனம கச்கன்‌ 
இதைப்‌ பற்றி அவையில்‌ குறிப்‌ 


பிட்டார்கள்‌. 


தோழர்‌ சி. நடராசன்‌ அவர்கள்‌ 
கூறியதாவது :_— : 

“என்‌ அனுபவத்தைக்கொண்டு 
சில வார்த்தைகள்‌ கூறவிரும்பு 
கிறேன்‌. ஒரு ஏழை விவசாயி 
தன்‌ மிலத்துககு 5 அணா இஸ்தி 
யைக்கூட கட்டமுழயாமல்‌ பல 
ஆண்டுகள்‌ கஷ்டப்‌ பட்டீருக்‌ 
கருன்‌ என்பது எனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. எனவே, 5 ரூபாய்க்கு ்‌ ப்‌ ரத்‌ 
குறைவாக வரி செலுத்தவேண்‌| ஆல) மக்களுக்குத்‌ சனை 
டிய விவசாயிகளுககு விலக்கு பான நல்ல காரியங்களைச்‌ செய்ய 
அளிக்கவேண்டும்‌, இர்த நில கல்ல அரசாங்கம்‌ எப்போதும்‌ 
வருமானத்தைக்‌ கொண்டுதானே | சீயங்கக்‌ கூடாத, மத்திய ௮7 
கலவியையும்‌, ெெதொழிலையும்‌ (-ம்‌3 பக்கம்‌ பார்க்க,) 


ட ற்‌, One side of the page is dork 


9-757 டட 


இலங்கையிலிருந்து 

துரத்தப்படும்‌ தமிழர்கள்‌ 

புநுவாழ்வுபெறுவதுபற்றி கழக உறுப்பிளர்கள்‌ 
எழுப்பிய சரமாரியான கேள்விகள்‌ 


த்‌ 


சட்ட்சபையில்‌ மந்திரி பக்தவத்சலம்‌ திணறல்‌ 


“பச்சைத்‌ தமிழர்‌ ஆட்சி இங்கு நடைபெறும்‌ இந்த நேரத்‌ 
தில்‌, இலங்கையில்‌ பழக்‌ தமிழர்கள்‌ அவதிப்படூகிறார்களே, 
அவர்களுக்கு ஆஙதல்‌ சோல்ல முதன்‌ மந்திரி காமராசர்‌ 


இலங்கை சேல்வாரா 7 


என்று தோழர்‌ ஏ. கோவிர்தசாமி அவர்கள்‌ நேத்று சட்டசபையில்‌ 


கேள்வி ஒன்று எழுப்பினார்‌. 


பதிலளித்த மந்‌.இரி பக்தவத்ச 
லம்‌, *மு.தன்‌ மர்திரி அங்கு போக 
வேண்டிய அவசியமில்லை' என்று 
கூறினார்‌, 

முசவில்‌ வேறொரு உறுப்பின 
ரின்‌ கேள்விக்குப்‌ பதிலளிக்கும்‌ 
போது, கடர்த 15 மாத காலச்‌ 
இல்‌ 18,976 தமிழர்கள்‌ இலங்கை 
யிலிருர்‌.து தாயகம்‌ திரும்பியதாக 
வும்‌ மந்திரி கணக்கு தர்திறாக்‌ 
இருர்‌, 

பாஇஸ்தானிலிருந்து ஒழிவர்‌ த 
அகதிகளுக்குச்‌ செய்யப்பட்ட 
உதவி போல இலங்கையிவி 
ருந்து இரும்புறெவர்களுக்கும்‌ 
உதவி: செய்யப்படுமா ? என்று 
தோழர்‌ ௧. அன்பழகன்‌ சேட்‌ 
பாரா. 

இதேபோல தோழர்‌ எஸ்‌. பி, 
ஆதித்தனும்‌ கேட்டார்‌. 

இவற்றிற்குப்‌ பதிலளிச்கையில்‌ 
மச்திரி, (இலங்கையிலிருந்து வர்த 
தமிழர்களுக்கு உதவி செய்வது 
பற்றி விசேட அதிகாரி சில பொ 
ரிசூளை வெளியிட்டிருக்கறோர்‌ ; 
அ௮ர்தச்‌ பொரிசகளைப்‌ பரிசீலனை 
செய்துவருகிறோம்‌” என்று கூறி 
யிருச்இருர்‌. 

“வுடநாட்டிற்கு ஓடிவர்‌ தபா டிஸ்‌ 
தான்‌ அசதிசளுக்கு அரசாங்‌ 
கம்‌ பெரிய வீடுகள்‌ கட்டிக்‌ 
கொடுத்துச்‌ குடியேற்றி, அவர்‌ 
கள்‌ ஈல்வாழ்வுக்காகப்‌ பெரிய 
தொழில்‌ நி.றுவனங்கள்‌ நிறுவிக்‌ 
கொடுத்தது இர்த அரசாங்கத்‌ 
திந்குத்‌ தெரியுமா ?” 

என்று தோழர்‌ ௧, அன்பழகன்‌ 


சேட்டிறாக்கறார்‌. 
இதற்கு மக்திரி, (மற்ற மாநிலங்‌ 
களில்‌ நடைபெறுவது பற்றி, 


இன 


சேன்னை, சூலை 1-- 


எனக்கு அவ்வளவாசத்‌ தெரி 
யாது; இக்குகட சில வட 
நாட்டு அகதிகள்‌ உள்ளனர்‌, அவர்‌ 
கன்‌ அரசாங்க உதவி பெறுவது 
ஒருபுதமிறாக்க, ஆற்றல்‌ சாரண 
மாக அர்த அகதிகள்‌ முன்னுக்கு 
வர்துவிடுறொர்கள்‌, இதைக்‌ கவ 
னிக்காமல்‌, அரசாங்கத்தின்மீது 
புசார்‌ கூறிப்‌ பயன்‌ இல்லை” என்று 


கூறினாராம்‌! 

“்‌ இலங்கை அக திகளாக்காக திரு 
செல்வேலியிலாவது, இராம 
நாதபுரத்திலாவது சர்ச்கார்‌ 
ஒரு பெருர்தொழிலைத்‌ அவச்‌ 
குமா?” 


என்று, தோழர்‌ ௪. அன்பழசன்‌ 
மர்திரியை மடக்கினார்‌. 
மர்திரியோ, (அகதிகள்‌, இராம 
நாதபுரம்‌, தஇிருகெல்‌ வேலி, 
தஞ்சை, திருச்சி ஆயெ மாவட்‌ 
டங்களில்‌ சதெறிக்டக்கிறார்கள்‌; 
இவர்களை ஒன்று சேர்ப்பது சஷ்‌ 
டம்‌; எனவேதான்‌, ஆங்காங்கே 
சிறு தொழில்களில்‌ இவர்களை 
ஈடுபடுத்த வேண்டுமென சர்க்கார்‌ 
விரும்புசறது” என்று கூறியிரு* 
கறார்‌. 3 
ட இருச்செர்தூர்‌ தாலுகாவில்‌, 
9,943 இலங்கை அகதிசள்‌ 
இருப்பதால்‌, அங்கு கூட்டுறவு 
முறையில்‌ ஒரு ஆலை வக்க 
சர்ச்சார்‌ முன்வருமா 2? ட்‌ 
என்று தோழர்‌ செல்வராசன்‌ 
கேட்டபோது, மர்திரி, (இந்தப்‌ 
புள்ளிவிவரம்‌ சரியானதல்ல ; 
திருச்செர்தூர்‌ மக்கள்‌, அப்படி 
ஒரு ஆலை துவங்குமாறு, சர்க்சா 
சைக்‌ கேட்கவில்லை என்று கூறி 
யிருக்கிறார்‌... 


நீலச்‌ சீர்திருத்தத்‌ கொள்கை...... 


(2-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்‌) 
சாங்கம்கட இத்தாமதத்திற்குச்‌ 
சாரணமாச இருக்கலும்‌; (அல 
இர்திய அடிப்படையில்‌ சட்டம்‌ 
உருவாக்சப்படுகிறது', என்னற 


கூறலாம்‌; ஆனால்‌ தாமதித்து 
சட்டம்‌ கொண்டு வருவதில்‌ 
பயன்‌ இல்லை. 


நிலவுடைச்கு நிச்சயமாக ஒரு 
வரம்பு ஏற்படுத்தப்பட வேண்டும்‌. 
அதுமட்டுமல்ல; டீடாலயங்களுக்‌ 
குச்‌ சொந்தமான நிலத்தை அர 
சாங்கம்‌ கைப்பற்ற வேண்டும்‌ 
அதை மக்களுக்குப்‌ பயன்‌ 
படச்‌ செய்யவேண்டும்‌. உண்மை 
யான விவசாயிகளுக்கு அர்த 
நிலத்தைப்‌ ப௫ர்ர்து தரவேண்‌ 
டும்‌. இதற்கு ஈல்ல எதிர்ச்சட்சி 
களும்‌, முற்போக்குச்‌ கருத்து 
கொண்டவர்சளும்‌ தடையாக 
நிற்கமாட்டார்கள்‌; மாறாக அர 
சாங்சத்தைப்‌ போற்றி வரவேற்‌ 
பார்கள்‌. ஆண்டவனும்‌ கோபப்பட 
மாட்டார்‌. அவருக்கு ஏன்‌ அதிக 
நிலம்‌? அவருக்கும்‌, அளவு ஏற்‌ 
படுத்துவதைப்‌ பற்றி கோபம்‌ 
வராது, மச்களை சாச்சத்தானே 
அவருடைய நிலம்‌ பயன்படு 
கிறது? 

“கல்பட்‌? பற்றி லெ வார்த்‌ 
தைகள்‌ கூற விரும்புகிம்றன்‌. ௮ம்‌ 
குள்ள ஆதிதிராவிட மக்கள்‌ கட்‌ 
'டாயப்படுத்தி . அப்புறப்படுத்தப்‌ 
படுன்றனர்‌. இதைப்‌ பற்றி 


அமைச்சர்‌ கவனித்து தக்க உதவி। 


செய்ய வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 

நெய்வேலி பகுதியில்‌ 92 
ரொமல்களிலிருர்து குடியானவர்‌ 


கள்‌ வெளியேற்றப்படுன்‌ றனர்‌. 
அங்குள்ள மிலத்தை 
அரசாங்கம்‌ எடுத்துக்கொள்ளாம்‌ 
போது போதிய ஈடு தொகை 
தருவதில்லை; ரூ. 1,000 மதிப்‌ 
புள்ள நிலத்திற்கு ரூ. 250 மட்‌ 
டுமே ஈடு தொகை தரப்படுறெது. 

“இராம ஊழியர்களுக்குத்‌ தரப்‌ 
பட்டுள்ள ஊதிய. உயர்வு போது 
மானதல்ல; அவர்கள்‌ ஈடத்திய 
இளர்ச்சியில்‌ ஈடுபட்டவர்சளில்‌ 
சுமார்‌: 300 பேர்கள்‌ மீது 
மீது ஒழுங்கு ஈடவடிக்சை எடுக்‌ 
கப்பட்டுள்ளது. அதை அரசால்‌ 
கம்‌ வாபஸ்‌ பெற வேண்டும்‌ 
என்று, கேட்டுக்கொள்‌ ழேன்‌..” 

தோழர்‌ ஏம்‌. பி. சுப்பிரமணியம்‌ 
அவர்கள்‌ பேசுகையில்‌ குறிப்‌ 
பிட்டதாவழ:-- 

நமது மாநிலத்தில்‌ நிலத்தை 
அரசாங்கம்‌ விநியோகித்துள்ளது 
இருந்தும்‌ 20,000 ஏச்சர்‌ கிலத்‌ 
இற்குமேல்‌ இன்னும்‌ சாகுபடி 
செய்யாமல்‌ இருக்கறது. கேட்‌ 
டால்‌, *கூட்டுப்‌ பண்ணைகள்‌ ஏற்‌ 
படுத்துவதற்காக அதை வைத்‌. 
தள்ளோம்‌, என்று கூறுஇருூர்‌ 
கள்‌. 

, “சேலம்‌ . மக்கள்‌ அரசாங்கத்‌ 
தின்முன்‌ வைத்த திட்டங்கள்‌ 
இதுவரை அமுலாக்கப்படவில்லை. 
கூட்டுப்பண்ணை விவசாயத்திற்கு 
அரசாங்கம்‌ நிலத்தை விரி 
யோடக்க முன்வரவேண்டும்‌. 
எமச்களாகவே கூட்டுறவு 
முறையில்‌ விவசாயம்‌ செய்ய 
முன்வாமாட்டார்சள்‌. 

நிலமில்லாத விவசாயிகளை 
ஒன்றாகச்‌ சேர்த்து, கூட்டுப்‌ 


நம்நாடு 


காரண மென்ன 795௧ விடப்பட்டதாம்‌ | அன்பளிப்புகள்‌ 


புதுடில்லி, குலை 8-- 
கோளச்‌ கம்யூனிஸ்டுக்‌: கட்சி 
யைச்‌ சேர்ர்த வாச பிள்ளை என்‌ 
பவரின்‌ தூச்குத்‌ தண்டனையை 
இந்தியக்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ 
ஆயுள்‌ தண்டனையாக மாற்றி 
யுள்ளார்‌. 
குற்றம்‌ ஈடைபெற்று ஜூன்‌ 
ருண்டுசளாயெதமே,மாண தண்‌ 
டனை விதித்து ஒன்றரை ஆண்டு 
சளாஏயெதும்‌ இவ்வாறு கருணை” 
காட்டுவதற்கும்‌ போதிய சாரண 
மாகக்‌ கருதப்பட்டதாகத்‌ தெரிய 
வருகிறது. 


9, 
நல்ல முடிவு ? 
இருவனர்தபுரம்‌, குலை 9-- 
ஆண்டிற்கு ரூ. 1,200-க்குச்‌ 
குறைவாக வருமானமுள்ளவர்‌ 
களின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
மாணவர்களுக்கு 4-வது பாரத்‌ 
தில்‌ இலவசச்‌ கல்வி அளிக்க 
வேண்டுமென எல்லா உயர்கிலைப்‌ 
பள்ளிசளுக்கும்‌ சோள சர்ச்சார்‌ 
உத்திவிட்டுள்ள தாகவும்‌, ஆனால்‌ 
விசேடச்‌ கட்டணங்களை மட்டும்‌ 
மாணவர்கள்‌ செலுத்தவேண்டி 
யிருக்குமென்றும்‌ தெரியவரு 
றது. 


பண்ணைகளை ஏற்படுத்த உதவி 


யளிச்சவேண்டும்‌. சென்ற ஆண்‌ 
டின்‌ அரசாங்க தணிக்கை அறிக்‌ 
கையில்‌ :டிராச்டர்‌*சள்‌ 'புல்டோ 
சர்‌கள்‌ எல்லாம்‌ பயன்படுத்தப்‌ 
படாமல்‌ உள்ளது என்று குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது. இரந்த இயர்‌ 
,இசங்களைச்‌ கூட்டுப்பண்ணை விவ 
சாயத்திற்குப்‌ பயன்படுத்த 
வண்டும்‌. ன சட 

“மதுவிலக்குச்‌ சட்டத்தின்‌£ழ்‌ 
தண்டிச்சப்பட்டவர்களைச்‌ கூட்‌ 
டுப்பண்ணை விவசாயத்திற்குப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌ என்‌ ற 
சேலம்‌ மக்களின்‌, இட்டத்தை 
அமுலாச்சவேண்டும்‌, 

்‌ ₹ திலத்தை அளிப்பதோடு 
விவசாயத்திற்கான மற்ற -வசதி 
களையும்‌ தேவைப்படும்போது 
தாமதமில்லாமல்‌ செய்துதர 
வேண்டும்‌. எனக்கு தெரிச்‌ தவரை 
யில்‌ 8 ஆண்கெளுக்கு முன்‌ 
கொடுத்த நிலம்‌ இன்னும்‌ ஈல்ல 
பயனை பல இடக்களில்‌ அடைய 
வில்லை, 

“ இணெறு தோண்டுவதற்குத்‌ 
தரப்படும்‌ பணம்‌ இரும்பச்‌ லெ 
சமயங்களில்‌ வசூல்‌ செய்யப்படு 
றது; எவ்வளவு தோண்டியும்‌ 
தண்ணீர்‌ இடைச்சவில்லை என்‌ 
ரால்‌ என்ன செய்வது? அதனால்‌ 
ணன தோண்டுவதற்காச 
முயற்சி' செய்திருப்பது தெரிர்‌ 
தால்‌, அவர்களிடம்‌, ணெறு 
தோண்டத்‌ தரப்பட்ட டண த்தை 
வசூலிக்கக்‌ கூடாது என்று கேட்‌ 
டுச்‌ கொள்கிறேன்‌ ?” 

அமைச்சர்‌ பதில்‌ 

ப விவாதத்திற்குப்‌ பதிலளிக்‌ 
கையில்‌ அமைச்சர்‌ மாணிக்க 
வேலர்‌, 'வரிவிதிப்பை மாற்மி 
யமைப்பதுபற்றி ஆராய நியமிக்‌ 
கப்பட்ட குழுவும்‌, வரி விசார 
ணைச்‌ குழுவும்‌, தற்போது உள்ள 
முறையை மாற்றுமாறு கூற 
வில்லையென்றார்‌. நாட்டில்‌ சிறு 
பட்டா தார்கள்தான்‌ அதிசம்‌ என்‌ 
அம்‌, ரூ. 100-க்கு மேல்‌ வரி தரு 
பவர்களின்‌ எண்ணிக்கை 99,194 
என்றும்‌ இப்போது அர்சாங்கத்‌ 
இற்கு ரூ. 0: சோடி வருமானம்‌ 
இடைக்கிறது என்றும்‌, மாநிலத்‌ 
தில்‌ உள்ள புறம்போக்கு கிலம்‌ 
சால்£டை அபிவிறாத்திக்சாக 
வைச்சப்பட்டுள்ளது என்றும்‌ 
கூறினார்‌. 

நிலச்‌ . சீர்திருத்தச்‌ சட்டம்‌ 
சொண்டு வரும்போது, கில 
வுடைமை பற்றியும்‌ சட்டம்‌ வரு 
மென்றும்‌, இராம ஊழியர்களின்‌ 
ஊதிய உயர்வின்‌ காரணமாக 
அரசாங்கத்‌ இற்கு ரூ. 30 இலட்சம்‌ 
அதிகம்‌ செலவா றதென்றும்‌ 
கூறிஞர்‌. i | 

வெட்டுப்‌ பிரரேணை மீது 
வாசகெடுப்பு சடைபெற்றது. 
ரெவின்று அமைச்சரின்‌ மானியச்‌ 


கிரச்தரமான “டெவிவிஷன? 
நிலையமொன்றை பம்பாயில்‌ ஏத்‌ 
படுத்த டில்லீப்‌. பேரரசு முடிவு 
செய்திறாக்ததல்லவா? 

இப்போது இத்திட்டத்தை 
மத்திய வானொலி இலாகா 
கைவிட்டுவிட்டதாம்‌! காரணம்‌ 
சிக்கன ஈடவடிச்கையைத்‌ தழுவி 


“பது தானாம்‌! 


கெய்ரோவில்‌ அணுசக்‌ 
நிலையம்‌ உருவா டீயதாம்‌! 

எடிப்து நாட்டிலுள்ள செய்ரோ 
வில்‌, ரஷ்யாவின்‌ உதவியுடன்‌ 
நிர்மாணிக்கப்பட்டுவரும்‌ முதல்‌ 
அணுசக்தி நிலையம்‌ பெரும்‌ அள 
வில்‌ முடிச்துவிட்டதரகச்‌ செய்தி 
கள்‌ கூறுன்றன. 


தில்லி-வில்லாளன்‌ 


சுற்றுப்பயணம்‌ 


Kk 
பெருமாத்தூர்‌ : 

9-657 காலை 10 மணியள 
வில்‌, உள்ளூர்‌ கழகச்‌ செயலாளர்‌ 
இரு. ராஜா அவர்களின்‌ இருமண 
விழா, தோழர்‌ 9. பி. சிற்றரசு 
தலைமையில்‌ ஈடர்த.து. திருமண 
நிகழ்ச்சியை தோழர்‌ ஏ. கோவிந்த 
சாமி எம்‌.எல்‌.ஏ. அவர்கள்‌ ஈடத்தி 


வைத்தார்‌. தோழர்‌ இல்$லை- 
வில்லாளன்‌ மணமக்களை 
வாழ்த்தினார்‌. 


அன்று மாலை பெருமாத்தூர்‌ 
கடைத்‌ தெருவில்‌ பொ துக்கூட்‌ 


டம்‌ ஈடைபெற்றது. தோழர்‌ 
நில்லைவில்லாளன்‌ தலைமை 
வடித்த, மத்திய சர்க்கார்‌ 


விதித்த வரிசளை எதிர்த்து தி.மு. 
கழசம்‌ எடுத்துள்ள நடவடிக்கை 
களை விளக்கினார்‌. 

பிறகு, தோழர்‌ 9, பி. சிற்றரசு 
நீண்டதொரு உரை கிகழ்‌இனார்‌. 

கூட்டத்தில்‌ கேள்வி கேட்டும்‌, 
கூச்சல்‌ எழுப்பியும்‌ . குழப்பம்‌ 
விளைவிக்க முயன்றவர்கள்‌ 
தோல்வி கண்டு திரும்பினர்‌. 
கூட்டம்‌ அமைதியாக இரவு 
10 மணிவரை ஈடர்தது. 
எருக்கூர்‌ : 

166-57 சாலை 10 மணியள 
வீல்‌, எருக்கூரில்‌ தோழர்‌ மாரி 
யப்பன்‌ இருமணம்‌ தோழர்‌ 
இில்லைஃவில்லாளன்‌ தலைமையில்‌ 
சிறப்பாக நடந்தது. தோழர்‌ 
இருட்டிணமூர்த்தி எல்லோரை 
யும்‌ வரவேற்றார்‌. சீர்காழி 
தோழர்‌ இராமசாமி வாழ்த்துரை 
கூறினார்‌. 
குரவப்புலம்‌ : 

296-57 அன்று குரவப்‌ 
புலத்தில்‌ இரவு 9-0 மணிச்கு 
பொதுக்கூட்டம்‌ ஈடம்த 5. 
தோழர்‌ இல்லை-வில்லாளன்‌ 2% 
மணி ரேம்‌ வரை கழகக்‌ கொள்‌ 
கைகளை . விளக்கிப்‌ பேசினார்‌. 
இரவு 12 மணிக்கு' கூட்டம்‌ 
முடிச்‌ த.து. 
மேட்டுநீரேத்தான்‌ : 

_-7..-51-ல்‌. சோழவந்தான்‌ 
அடுத்த மேட்டு ரீரேத்தானில்‌ 
காலை 10-30 மணியளவில்‌ 
தோழர்‌ காரிதோழியர்‌ இராசா 
மணி திருமணத்தில்‌ தோழர்‌ 
இல்லைஃவில்லாளன்‌ கலந்து மண 
மக்சளை வாழ்த்திப்‌ பேசினார்‌. 

அன்று இரவு 7 மணியளவில்‌ 
சடர்த பொதுக்கூட்டத்தில்‌ 
தோழர்‌ கருப்பையா தலைமை 
வ௫த்தார்‌. தோழர்கள்‌ மன்னாடி. 
மல்சலம்‌ செடுஞ்செழியன்‌, சோழ 
வந்தான்‌ வேலன்‌, செல்லத்‌ 
தரை, வி. 9. இருட்டிணன்‌ ஆ 
யோர்‌ பேசிய பிறகு தோழர்‌ 
'இல்லை-வில்லாளன்‌ “சட்டமன்‌ 
றத்தில்‌ இ. மு.க. என்ற தலைப்‌ 
பில்‌ உரையாத்தினார்‌. இரவு 
9 மணிக்கு கூட்டம்‌ இனிது.முடி 
வுற்றது. 

விஷ ஜுரத்தினால்‌ பாதிக்கப்‌ 
மட்டதால்‌, செயக்சொண்டபட்‌ 
டினம்‌, மணக்குடி, அனைக்குடம்‌, 


சன்னக்கொசப்பள்ளஎம்‌  ஆயெ 
ஊர்‌ நிகழ்ச்செளில்‌ கலந்து 
கொள்ள முடியவில்லை. சம்பச்‌ 
தப்பட்ட தோழர்களுக்கு சோழர்‌ 


'இல்லை-வில்லாளன்‌ தனது வருத 
தத்தைத்‌: தெரிவித்துச்சொள்‌ 


சோரிச்சை கிதைவேற்றப்பட்டதி, (றார்‌. 


சு 
பன்மொழிப்‌ புலவர்‌ கா. அப்பா : 


- துரையார்‌, தோழியர்‌ அஜ்மேஜ்‌ , 


அப்பாதுரையார்‌. ஆூயோச்‌ 
கலந்து கொண்ட கிகழ்ச்ச 
சளின்‌ மூலம்‌ “ஈம்‌ காடு” வளர்ச்‌ 
சிக்கு அன்பளிப்பாக வரப்‌ 
பெற்ற தொகையின்‌ விவரம்‌ :- 


15-6-57-ல்‌, . சென்னை 
கோடம்பாக்கம்‌ தோழர்‌ தணிகா 
சலம்‌ -_ தோழியர்‌ மின்னலா 
தேவி: மணவிழாயேற்றதன்‌ கினை : 
வாக ரூ.2; ச 

16-—6-—57-ல்‌, வண்ணை: 
காரேன்‌ பேரின்‌ ரோடு, தோழர்‌. 
மா. கணேசன்‌ தோழியர்‌ பத்‌ 


மாவதி மணவிழாயேத்ததன்‌ 
நினைவாக ரூ. 2; 
17_—6-57-ல்‌, ழ்ப்பாச்கம்‌ . 


தோழர்‌ பா. ஆதிமூலம்‌-—தோழி 
யர்‌ பேக்சால்மெர்ரி மணகிழ. 
யேற்தசன்‌ கினைவாக ரூ.2) : 
19-0--57-ல்‌, புளியச்சோப்பு 
தோழர்‌ த. தாஸ்‌ தோழியர்‌: 
மூ. சாசுவதி மணவிழா யேத்த 
தன்‌ கினைவாக ரூ. 2) 
%0--0--57-ல்‌, புளியர்தோப்பு 
தோழர்‌ சா. கேர, சாராயண ... 
சாமி--தோழியர்‌ ' இச்திராணி 
மணவிழா: யேற்றதன்‌ நினைவாக 


தூர - 
16--6-57-ல்‌, திருவல்லிக்‌ 
கேணி அயோத்திசகர்‌, தோழர்‌ 
பி. ஆதுமுகம்‌--தோழியர்‌ தேசப்‌: 
பட்டு மணவிழாயேற்ததன்‌ கினை 
வாக ரூ.1; 
19—6-57-ல்‌, புளியர்தோப்பு 
தோழர்‌ இன்பகுமார்‌ தோழியர்‌ 
குமாரசாய அவர்களின்‌ பெண்‌ 
மகவுக்கு “வடிவு” எனப்‌ பெயறிட்‌ 
டதன்‌ நினைவாக ரூ.1) . 
19--0--57-ல்‌, புளியக்தோசப்பு 
தோழர்‌ முனுசாமி -தோழியச்‌ 
முத்தம்மாள்‌ அவர்களின்‌ செல்வி 
இதயராணிக்கு சாதணிவிழா 
கடைபெற்றதன்‌ கினைவாக ரூ. 14, 
ஆச ரூ. 13-ம்‌ வரப்பெத்றோம்‌— 


கன்றி, பெ றுப்பாளர்‌. 


Kk 
புலவர்‌ அறிவுடைநம்பியின்‌ மூல 
மாக, அவர்‌ தலைமையிலும்‌, 
முன்னிலையிலும்‌ , மணவிழா 
செய்துகொண்ட அன்பர்கள்‌ 
“ஈம்‌ சாடு” வளர்ச்சிக்காக. அன்‌ 
பளிப்பாகத்‌ தநத தொசை 
யின்‌ விவரம்‌ :-- , 


9-0--50-ல்‌, மணவிழா 
யேற்ற த்துக்சாடு தோழர்‌ 
இளச்‌்திரையன்‌--தோழியர்‌ திரி . 
புவல்லி மணமக்கள்‌ ரூ. 9ம்‌ ; 

10-—6-57-ல்‌,; மணிவிழா 
ஏற்றுக்கொண்ட பனங்குளம்‌ 
தோழச்‌ சந்தானம்‌ தோழியர்‌ 
சர்‌ சணம்‌ மணமக்கள்‌ ரூ, 9ம்‌ ; 

18—6-—57-ல்‌, “ மணம்செய்து 
சொண்ட வீரியன்கோட்டை 
மணமக்கள்‌ தோழர்‌ சன்னா 
தோழியர்‌ செயம்‌ ரூ, 1ம்‌ ; 

17--0.-51-ல்‌, மணம்‌ செய்து . 
கொண்ட சிங்கம்புணரி தோழர்‌ 
இருட்டிண்ன்‌ தோழியர்‌ செயம்‌ 
மணமக்கன்‌ ரூ. 3-ம்‌ ; ஆக ரூ 
10-ம்‌ வரப்பெற்றோம்‌-—-ஈன்‌ நி 
பொழுப்பாளர்‌. 

ல்‌. ்‌ 

91--0--57-ல்‌, லால்குடி வட்‌ 
ட்ம்‌--வே. துறையூர்‌ -- தோழர்‌ 
பாலமுத்து- தோழியர்‌ அங்கம்‌ 
மாள்‌ வாழ்ச்சை ஒப்பர்த விழா, 
தோழர்‌ கே.ஏ.பி, சாமி தலைமை ' 
யில்‌ சடைபெத்தபோ து, தோழர்‌ 
கள்‌ பலர்‌ வாழ்த்துரை வழக்‌ 
இனர்‌, இதன்‌ மினைவாக “சம்‌ 
காடு? வளர்ச்சிக்கு ரூ. 1 அன்ப: 
ளிப்பாகத்‌ தரப்பட்டது. 

* ச * 

மேலபாண்ட . மக்க லம்‌ . 
தோழர்‌ சண்முகம்‌ தான்‌ 27 
திருத்த மணம்‌ செய்து கொண்ட 
தன்‌ மினைவாக (சம்‌ நாடு” வளர்ச்‌ 
சிக்கு ரூ. 2 அன்பளிப்பாகத்‌ தர்‌, 
துள்ளார்‌. 

* . * ன 

8-657 அன்று தாம்பாம்‌ 
கழகத்‌ தோழர்‌ ஒருவரின்‌ ஆண்‌ 
மகவுக்கு, தோழர்‌ கண்ணதாசன்‌ 
அவர்களால்‌ “சம்பத்‌” எனப்‌ பெய 
சிட்ப்பட்டதன்‌ கினைவாக (ஈம்‌ 
சாடு வளர்ச்சிக்கு ரூ. 1 அன்‌ 
பளிப்பாசத்‌ தரப்பட்ட, - 


_ நநறே, NO. M. 6311 


நம்‌ நாடு 


8757 


குதிரைப்‌ பந்தய ஒழிப்பு கழகக்‌ கூட்டங்கள்‌ நடைபாதையில்‌ 6,500 குடும்பங்கள்‌ 


சட்டத்திற்குச்‌ சமாதி? 


சூது வளர, கு 


திரை 


அவசியமானதுதானும்‌ ! 


சென்னை, சூலை 8-- 


குதிரைப்‌ பந்தயத்தை ஒழிப்பதற்கான சட்டம்‌ ஏற்கனவே 
நிறைவேற்றப்பட்டூள்ளது ; ஆனால்‌ அதை அரசாங்கம்‌ இன்றுவரை 


அமுல்‌ செய்யவில்லை. 


யும்‌ எப்போது சேயல்படூத்தப்படும்‌ என்‌ 


பதிலும்‌ சந்தேகம்‌ தோன்றும்‌ தன்மையில்‌, 1958-ல்‌ அதை ஒழீப்‌ 
பதா, இல்லையா என்பதைப்பற்றி அரசாங்கம்‌ மீண்டும்‌ ஆராயுமாம்‌. 


குதிரைப்‌ பந்தயம்‌ இருப்பது 
குதிரைகளை வளர்க்கப்‌ பயன்படு 
இறதாம்‌! ' 

இப்போது உள்ள குதிரைகள்‌ 
எந்த மாட்டுச்‌ குதிரைகள்‌ என்‌ 
அம்‌ தகவல்‌ இல்லையாம்‌ ! 

க. அன்பழகன்‌ :-- “குதிர 
வளர்க்கும்‌ நேரத்தில்‌ சூதும்‌ 
வளர்‌றதல்லவா??? 
அமைச்சர்‌ பச்தவத்சலம்‌ :-- 

“இதை முற்றிலும்‌ தவிர்ப்பதற்‌ 

இல்லை ; பந்தயயில்லா மல்‌ குதிரை 

வளராது, குதி இல்லாமல்‌ பந்த 
யம்‌ ஈடைபெருது” 

“ குதிரைப்‌ பந்தயத்தை ஒழிப்‌ 
பதற்கான சட்டத்தை இயற்றிய 
சட்டசபை, அதை அமுல்‌ செய்‌ 
வதற்கான அதிகாரத்ன்த அர 
சாங்கத்திற்கு அளித்துள்ளது 
என்றும்‌, எந்தக்‌ சாலவாம்பும்‌ கிர்‌ 
ணயிச்சப்படவில்லை யென்றும்‌, 
தோழர்‌ ஏம்‌. பி. சுப்பிரமணியம்‌ 
கேட்ட கேள்வி ஒன்றுக்குப்‌ பதி 
லளிக்சையில்‌ அமைச்சர்‌ பதி 
லளித்துள்ளார்‌. 

ச. அன்பழான்‌ : “இந்தச்‌ 
சூகாட்டத்தின்‌ காரணமாக 
பலர்‌ தற்கொலை செய்து 
கொண்டும்‌, ஏழைகள்‌ பண 
மிழக்து வாடுவதையும்‌ அரசாங்‌ 
சம்‌ அறியுமா? அப்படி அறி்‌ 
தும்‌ மனிதனைவிட குதிரை 

. வளர்ப்பு அவ்வளவு மேலா 
னது என்று அரசாங்கம்‌ கருது 


ததா? 
அமைச்சர்‌ ; _ (மனிதனைவிட 
குதிரை வளர்ப்பு மேலானது 


என்று அரசாங்கம்‌ கருதவில்லை ; 
குதிரை வளர்ப்பும்‌ மனிதனுக்கு 
தேலையானதே ! ஏழைகள்‌ குதி 
ரைப்‌ பர்தயத்தித்கு போகாமல்‌ 
இருப்பதற்காசத்தான்‌ அவர்கள்‌ 
பக்தய மைதானத்திற்குள்‌ அழை 


உணவுஉற்பத்தி 


பெருக்கியிருக்கும்‌ இலட்சணம்‌! 


இந்த ஆண்டில்‌ 30 இலட்சம்‌ 
டன்‌ கோதுமை இறக்குமதியாம்‌ 

இலட்சுமணபுரி, குலை 9-- 
இக்த ஈடைமுறை ஆண்டில்‌ 30 
இலட்சம்‌ டன்‌ கோதுமை 
இறச்குமதி செய்யப்படும்‌ என்‌ 
அம்‌, அமெரிச்சாவிடமிருந்து 
புதிதாக கோதுமை கடன்‌ 
பெறுவதற்கான பேச்சுவார்த்‌ 
தைகள்‌ முன்னேறிவருசன்‌ 
றன என்னும்‌ மத்திய உணவு 
மர்திரி ஜெயின்‌ கூறியிறாக்‌ 
திறாராம்‌! 


செரற்பயிற்சிக்‌ கூட்டம்‌ 
117-57 இரவு 8-மணிக்கு, 
சென்னை குளை, தி. மு. கழகத்‌ 
தில்‌ தோழர்‌ ம.சோ. சீனிவாசன்‌ 
தலைமையில்‌, “ஏன்‌ வேண்டும்‌ 
இன்பத்‌ திராவிடம்‌? என்ற 

பொருள்பற்றி பலர்‌ பேசுவர்‌, 


தமிழ்ப்‌ புலவர்‌ வகுப்புத்‌ துவக்கம்‌ 

இரு. வி.க, இலக்கிய மன்றத்‌ 
தின்‌ சார்பில்‌ வண்ணை சர்‌, 
தியாகராயர்‌ கல்லூரியில்‌ 
107-57 புதன்ழெமையன்று 
தமிழ்‌ வகுப்புகள்‌ துவக்கப்படும்‌. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக புகு 
முகத்‌ தேர்வு, முதனிலைத்‌ தேர்வு 
களுக்குத்‌ தனித்தனியாக வகுப்பு 
கள்‌ ஈடைபெனும்‌. திங்கள்‌ முதல்‌ 
வெள்ளிவரை ஐர்து நாட்களில்‌ 
மாலை 0-80 மணிமுதல்‌ 8-00 
மணிவரை வகுப்பு உண்டு, தேர்‌ 
வுர்குச்‌ செல்ல விரும்புவோரும்‌ 
இலக்கியச்‌ சுவையைஉண ரவிழை 
வோரும்‌--௮டவரும்‌ பெண்டிரும்‌ 
வகுப்பில்‌ சேோலாழ்‌. 


வதற்கான கட்டணம்‌ அதிகரிக்‌ 
கப்பட்டுள்ளது? 

“(ல்ல குதிரைகளை வளர்ப்ப 
தற்கு குதிரைச்‌ சண்காட்சகெளும்‌ 
பரிசுசன்‌ வழக்கும்‌ திட்டமும்‌ 
பயன்படா அ?” (என்று, தோழர்‌ 
ஏ. வி. பி. ஆசைத்தம்பியின்‌ 
யோசனை ஒன்றை நிராகரித்து 
அமைச்சர்‌ பதிலளித்துள்ளார்‌. 


்‌ நெமலி: . 
பெருமாள்‌ கோவில்‌ அருகில்‌ 
107-57 மாலை 6 மணிக்கு 


வளர்ப்பு தி. மு. கழக 6-வது ஆண்டு விழா 


தலைவர்‌ ; 
ப. கண்ணன்‌ 
பேசுவோர்‌ : 
கண்ணதாசன்‌ 
எஸ்‌. எஸ்‌. இராசேந்திரன்‌ 
முகவை ஆர்‌ எஸ்‌.பாண்டியன்‌ 


, பிலிமிசை 
பேருமாள்‌ கோயில்‌ முன்பு 
11—7-—57 மாலை 5 மணிக்கு 
தலைவர்‌ : 
மா. ௮. இராமசாமி 
பேசுவோர்‌ 2 

சி. பி, சிற்றரசு 

கோ. சிவப்பேருமாள்‌ 
வடிவேலு 

து. பேரியசாமி 


பாராளுமன்ற ஜனநாயகம்‌ வெற்றி பெற 
எதிர்க்‌ கட்சி அவசியம்‌' 


“பிரிட்டிஷார்‌ காலத்தில்‌ எவரும்‌ 
தலையாட்டிகளா யிருக்கவில்லை' 


டாக்டர்‌ ஏ. இராமசாமி முதலியார்‌ 
சர்‌. பி. தியாகராயர்‌ போன்றோர்‌ 
கல்ல வழிகாட்டி களா யிருந்தனர்‌' 


சர்‌. சி. பி. இராமசாமி அய்யர்‌ புகழ்மாலை 


பாராளுமன்ற ஜனநாயகம்‌ 


கற்றுத்தரும்‌ மகத்தான பாடம்‌ 


எல்லாம்‌, முயற்சிகள்‌---அறிவாற்றல்கள்‌--திறன்கள்‌ எல்லாம்‌ ஒரு 
கூட்டத்திற்கு மட்டுமே ஏகபோகமானது என்பதல்ல என்பதும்‌, 
நாட்டினை இன்றும்‌ நாளையும்‌ வாழ்விக்கவும்‌ வளர்க்கவுமான 
பெரும்பணியில்‌ ஆர்வமும்‌, திறனும்‌ முயற்சியும்‌, தேசாபிமானமும்‌ 
சமமாகக்‌ கோண்ட இரு வேறு கட்சிகள்‌, கோஷ்டிஈள்‌ இருகக 


வேண்டும்‌ என்பதும்தான்‌ என்று, டாக்டர்‌ சி. 
யர்‌, கூட்டம்‌ ஒன்றில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


“காமன்வெல்த்‌ பார்லிமெண்‌ 
டரி சங்கத த்தின்‌ சென்னைச்‌ 
இளையில்‌, தனது அனுபவங்கள்‌ 
குறித்துப்‌ பேசுகையில்‌, ஒரு 
நாளும்‌ இல்லாத திருசாளாய்‌, 
நீதிச்‌ சட்சியின்‌ தலைவர்களை 
அவர்‌ போற்றிப்‌ புகழ்ந்துரைத்‌ 
பிரிட்டிஷார்‌ காலத்தில்‌ சட்ட 
மன்றத்தில்‌ பணியாற்றிய எவ 
ரும்‌, பதவி ஆசை கொண்ட 
வர்களாகவும்‌, பிரிட்டிஷாரின்‌ 
£ஆமாம்‌”சாயிகளாகவும்‌ இருக்க 

"வில்லை?  ' 

என்று அவர்‌ அக்கூட்டத்தில்‌ 

எடுத்துரைத்திருச்இறார்‌. 
அவர்‌ குறிப்பட்டதாவது :-- 

“சர்‌, பி, தியாகராய சேட்டி 
யாருடன்‌ எனக்கு பல அரசி 
யல்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
இருப்பினும்‌, அவர்‌ எனது 
சிறந்த நண்பராயிருந்தார்‌. 

“ இன்று பதவியிலிருந்து விலகு 
வது, அதிகார ஆசை என்‌ 
றேல்லாம்‌ பேசுகிறார்கள்‌ அல்‌ 
லவா? இந்த எண்ணங்கள்‌ 
எல்லாம்‌ முளைவிடூவதற்கு 
நேடநோட்களுக்கு முன்பே 
தியாகராயர்‌, ஒரு வழிகாட்டி 
யாக விளங்கினார்‌. அவரது 
நீதிக்‌ கட்சி, நடைபெற்ற 
தேர்தலில்‌ பேரும்‌ வேற்றி 
பேற்ற சட்ட சபையில்‌ பேரும்‌ 
பான்மை இடங்களைப்‌ பிடித்‌ 
திருந்தும்‌, அவரே தந்த வெற்றி 
கரமான தேர்தலை நடத்தி 
மருந்தும்‌, அவர்‌ பதவிக்கு 
விரும்பவில்லை. 
இந்த விஷயத்தில்‌, அவர்‌, இந்‌ 
தியாலிலேயே வேறேவருக்கும்‌ 
இல்லாத பேருமையுடன்‌ 
விளங்குகிறார்‌. 

“ பனகல்‌ அரசர்‌ பதவியிலிருர்‌ 
தார்‌. மக்களுக்கு அவர்‌ பல 


தொண்டாற்றி யிருக்கிறார்‌. ்‌ 


அவர்‌ மக்தீரிசபையிலும்‌ சரி, 
சட்டசபையிலும்சரி, பேசும்‌ 
போதும்‌ சரி, மிச கண்ணிய 


ஸ்‌ 


பி. இராமராமி அய்‌ 


மாகவும்‌, உறுதியோடும்‌ 
பேசுவார்‌; அவரைப்‌ புகழ்‌ 
வதற்கு வார்த்தைகளே 
இல்லை ! 

“டாக்டர்‌ இராமசாமி முதலி 
யார்தான்‌ என்ன? அவர்‌ 
சட்டசபையில்‌ எதிர்க்கட்சி 
யிலிருந்த என்னைக்‌ கடுமை 
யாகத்‌ தாக்குவார்‌; அனாலும்‌, 
அவரது தாக்குதலில்‌ பகை 
ஏதம்‌ இருக்காது. 


“அந்த நாட்களில்‌, . சர்க்கார்‌ 


எது செய்தாலும்‌ எதிர்க்க 
வேண்டும்‌ என்பது எதிர்க்‌ 
கட்சியின்‌ கடமையாயிருந்‌ 
தது; ஆனாலும்‌ எதிர்க்கட்சி 
யினர்‌, மிகச்‌ சுறுசுறுப்பாக 
வும்‌ கவனிப்பாகவுமிருந்த 
னர்‌. 
டாக்டர்‌ இராமசாமிமுதவியார்‌, 
எஸ்‌. சத்தியமூர்த்தி அய்யர்‌, 
டாக்டர்‌ சி. ர்‌. ரெட்டி, 
போன்ற மேசைகள்‌ நல்ல 
பேச்சாளர்களாயிருர்‌ தவர்கள்‌ ; 
சர்க்காரின்‌ கொள்கைகளை 
மிகச்‌ கடுமையாகச்‌ சண்டி த்துப்‌ 
பேசுவர்‌; என்றாலும்‌ அவர்கள்‌, 
மற்றவர்களின்‌ கருத்துக்கு 
மதிப்பளிப்பதிலும்‌, மிச விருப்‌ 
பம்‌ கொண்டவர்களாயிருர்‌ த 


னர்‌” 


இன்னும்‌ ஓராண்டில்‌ 

சட்டம்‌ வருமாம்‌! 

சென்னை, குலை 8 

நிலவுடைமை பற்றி நாடு முழு 
வதும்‌ ஒரே கொள்கை அடிப்‌ 
படையில்‌ சட்டம்‌ உருவாக்கப்‌ 
பட்டுவருறெதாம்‌. 

£ இன்னும்‌ சில திங்களில்‌-- 
தவறினால்‌ இன்னும்‌ ஓராண்டு 
காலத்திற்குள்‌ நிச்சயமாகக்‌ காங்‌ 
சரஸ்‌ அரசாங்கம்‌ நிலவுடை 
மைக்கு உச்சவரம்பு நிர்ணயித்து 
சட்டம்‌ கொண்டுவரும்‌' என்று 
ரெவின்ப அமைச்சர்‌ மாணிக்க 
வேலர்‌ கிருபர்களிடம்‌ தெரிவித்‌ 
திள்ளரர்‌. 


, மட்டும்‌ ஈடைபாகைகளில்‌, 


திட்டம்‌ ஏதும்‌ அழுலாக்கப்படவில்லையாம்‌ ? 


சென்னை, சூலை 6-- 
1958-ல்‌ சணச்செடுத்த மக்கள்‌ 
தொகையின்படி சென்னை ஈகரில்‌ 
குடி 
யிருக்கும்‌ குடும்பங்களின்‌ எண்‌ 
ணிச்சை 0,500 என்றும்‌, 1,600 
குடும்பங்களை கசொருச்குப்பேட்‌ 
டையில்‌ குடியமர த்துவதற்கு உரு 
வாச்சப்பட்ட திட்டம்‌ 1957-ல்‌, 
மத்திய அரசாங்கத்தின்‌ 
வைக்கு அனுப்பப்பட்டுள்ளது 
என்றும்‌, மாநிலத்தில்‌ சேரிகளின்‌ 
சீர்திறாத்சச்‌இிற்காக ரூ. 7 கோடி 
யே 30 இலட்சம்‌ செலவில்‌ 
திட்டம்‌ தயாரித்து மத்திய அர 
சாங்கத்திற்கு அனுப்பபபட்டுள்‌ 
ளது என்றும்‌, மத்திய அரசாங்கம்‌ 
அர்தத்‌ திட்டத்தின்‌ செலவை 
1 கோடியே 08 இலட்சமாகத்‌ 
குறைத்துள்ளது என்றும்‌, இது 
வரை ஒரு சேரிகூட சர திருத்தப்‌ 
படவில்லை என்றும்‌, தொழில்‌ 
அமைச்சர்‌ வெங்கட்ராமன்‌ இன்று 
சட்ட சபையில்‌ அறிவித்தார்‌, 

ஏ. வி.பி. ஆசைத்தம்பி: “ஈடை 
பாதையில்‌ வரிப்பவர்களைக்‌ 
கோவில்சளில்‌ குடியமர்த்த 
அரசாங்கம்‌ ஆலோசிக்குமா 2” 

அமைச்சர்‌ ;_—அப்படிச செய்‌ 
வசற்கில்லை; அதனால்‌ சோவில்‌ 
களும்‌ அசுத்தமாக விடும்‌,” 

க அன்பழகன்‌ :--ஈடை பாதை 
யில்‌ வசிப்பவர்களுக்கு போலிஸ்‌ 
தொல்லை தருவதை அரசாங்‌ 
கம்‌ சவனிக்குமா 2 

அமைச்சர்‌ இது பற்றிய 
புகார்களைக்‌ கவனித்து அரசாங்‌ 
கம்‌ தக்க நடவடிக்கை எடக்கும்‌'. 
கேள்வி :--கூவம்‌ ஈதிச்கரையில்‌ 
வசிப்பவர்களை வேன இடச்தில்‌ 
குடியமர்த்தும்‌ வரையில்‌ அவர்‌ 


அன்னு தெளிவுரை... 

(1-ம்‌ பர்சத்தின்‌ தொடாச௪) 
“திராவிட முன்னேற்றக்‌ கழகம்‌ 
எத்தகைய சாமர்த்தியத்தை 
விரும்புகிறதென்றுல்‌, நிதி அமைச்‌ 
சர்‌ சுப்பிரமணியம்‌ போன்றவர்‌ 
கள்‌, இருக்கின்றதை மறைக்‌ 
கிள்றுர்களே--அ ப்‌ படிப்‌ பூட்ட 

சாமர்த்தியத்தை அல்ல! உள்‌ 
எதை உள்ளபடி சொல்லக்கூடிய 
நெஞ்சுத்‌ துணிவு யாருக்கு இருக்‌ 
கின்றதோ- இருப்பதை மறைக்‌ 
காத நேர்மை ஏவரீடத்திலே 
இருக்கின்றதோ-எத்தலகய 
எதிர்ப்புகள்‌ இருந்தாலும்‌ அவை 
களையெல்லாம்‌ சமாளிக்கக்கூடிய 
நெஞ்சு உரம்‌ எந்த இடத்திலே 
காணப்படுகின்றதோ அப்படிப்‌; 
பட்ட சாமர்த்தியசாலிகளை திரா 
விடம்‌ இன்றையத்‌ தினம்‌ கேட்‌ 
“கின்றது. 

“வெகு காலத்திற்குப்‌ பிறக 
திராவிடத்திற்குக்‌ குடியாட்சி 
கிடைத்து -- திராவிடத்திற்குக்‌ 
குதூகலம்‌ ஏற்பட்டு, ஈமக்கெல்‌ 
லாம்‌ £ீதியும்‌_— நிம்மதியும்‌ இன்ப 
மும்‌ கிடைத்து, நாமெல்லாம்‌, 
யார்‌ யார்‌ சாமர்த்தியசாலிகள்‌ ?' 
_ எப்படியெப்படி சாமர்த்திய 
சாலிகள்‌22_—என்னஅு விரும்புகிற 
நேரத்தில்‌, “இப்படி ஒரு சாமர்த்‌ 
தியசாலி இருக்கிறா” என்று 
சுப்பிரமணியம்‌ போன்றவர்களைக்‌ 
காட்டினால்‌, ஒருகணம்‌ அர்த சம 
யத்திலே நாம்‌ மகிழ்‌சசியடையச்‌ 
கூடும்‌; ஆனால்‌, இப்பொழுது 
திராவிட த்திலிருக்ன்‌ ற நிலைமை, 
யார்‌ யார்‌ திராவிடத்திலுள்ள 
உண்மை நிலைமைகளை அறிக்து 
சொல்கின்றார்களோ அப்படிப்‌ 
பட்டவர்களைத்தான்‌ அவர்‌ 
களுக்கு சாமர்த்தியம்‌ இருக்கின்‌ 
றதோ 
பட்டவர்களை த்தான்‌ நாடு விரும்பு 
கின்றது. பி 


பார்‌ 


இல்லையோ-- அப்படிப்‌ |. 


களைப்‌ போலீசார்‌ வெளியேற்‌ 
ரூமல்‌ செய்ய . அரசாங்கம்‌ 
செயல்படுமா ? 

அமைச்சர்‌ “கூவம்‌ நதியோரம்‌ 
சசரிசள்‌ இருப்பது ஈகரத்தின்‌ 
சுகாதாரத்தைப்‌ பா இப்பதாகும்‌.” 


சாரதா சட்டம்‌ எங்கே? 


10 வயது சிறுமிக்கு 
சுயம்வரம்‌? 


போபால்‌, சூலை 8 
பத்து வயதுப்‌ பெண்ணுக்கு, 
தகப்பனார்‌ ஒருவர்‌, போபால்‌ 


இராமம்‌ ஒன்றில்‌ சுயம்வரம்‌ 
நடத்தினாராம்‌.! 
மூவர்‌, அர்தச்‌ திறுமியைப்‌ 
பெறப்‌ போட்டியீட்டனராம்‌ ! 
தங்களுக்குள்‌ அடி த்தக்கொண்‌ 
டனராம்‌, அர்த மூன்று பேர்‌ 
ஈளும்‌!! பெண்ணின்‌ தகப்ப 
னாஃரா, யாருக்கும்‌ பரிர்‌ துபேச 
மூடியாது என்று கூறிவிட்டு, 
யார்‌ பலசாலியேச அவருக்குத்‌ 
தான்‌ பெண்‌ தரமுடியும்‌ என்று 


கூறினாராம்‌! 
பின்னர்‌ ஈடைபெற்ற (பலப்‌ 
பரீட்சையில்‌, 40 வயதான 


ஒருவர்‌ வெற்றிபெற்றாராம்‌ ! 
அர்த 40 வயதானவருக்கு 
அர்த 10 வயது சிறுமி, வேத 
பாராயணங்களுடனும்‌, சடங்கு 
களூடனும்‌ மணமுடித்து வைச்‌ 
சப்பட்டாளாம்‌ ! 
சாரதா சட்டம்‌ எங்கே ? 


[ட [i 
200 கூட்டுறவுப்‌ 
ப 6 ௫ 
பண்ணைகள்‌ ! 
புஅடில்லி, குலை 9-- 
இக்தியா முழுவதிலுமாக சமூக 
ஈல அபிவிருத்தித்‌ திட்டங்கள்‌, 
தேசி அபிவிருத்தித்‌ இட்டங்கள்‌ 
ஆடமெனவ அமூலாஇவரும்‌ பிர 
சேசக ஸில்‌ புதிதாக சுமார்‌ 500 
கூட்டுறவுப்‌ பண்ணைச்‌ சங்கங்கள்‌ 
அமைக்க உத்தேசிக்கப்பட்டிருச்‌ 
இறதாம்‌, 


மாவீரன்‌ 

தாஎமுத்துவுக்கு 
இறுதி வணக்கம்‌ 

துனைப்‌ பொதுச்செயலாளர்‌ 

என்‌. வி. நடராசன்‌ செலுத்தினர்‌ 


286-57 அன்று தூத்துல்‌ 
குடி ஈகரின்‌ செல்லை மாவட்ட : 
தி. மூ. சழாச்‌ செயலாளர்‌ ' 
தேர்தல்‌ கூட்டம்‌ முடிவுற்ற 
தும்‌, மாலை 0 மணிக்கு மறைர்த 
மாவீரன்‌ தாளமுத்துவை 
அடர்சம்‌ செய்யப்பட்டுள்ள 


இ. த்திற்கு துணைப்‌ பொதுச்‌ , 


செயலாளர்‌ என்‌, வி. நடரா 
சன்‌ அவர்கள்‌ நஈரச்‌ செயலா 
ளர்‌ ஜோசப்‌, : பொதுக்குழு 
உறுப்பினர்‌ எம்‌, எஸ்‌. சிவசாமி 
மற்றுமுள்ள தோழர்கள்‌ அடி. 
யோருடன்‌ சென்று அங்கு 
அமைச்கப்பட்டிறார்க நினைவுச்‌; 
சின்னத்திற்கு தலைமைச்‌ சழக 
சார்பில்‌ மலர்மாலையை அணி 
வித்து இறுதி வணக்கத்தைச்‌ 
செலுத்தினார்‌. 

இர்த்‌ நினைவுச்‌ சின்னம்‌, அலைத்‌ 
தொழிலாளர்‌ சங்கத்திற்கு 
எனச்‌ சொந்தச்‌ கட்டிடம்‌ 
அமைப்பதற்கு தோழர்‌ தாள 
முத்து, எல்‌ லோ ருடைய 
உதவியாலும்‌ வாங்கி அஸ்தி 
வாரமும்‌ எழுப்பப்பட்டிருர்த 
திடலின்‌ ஒரு பகு தியில்‌ அமைக்‌ 
சப்பட்டிருச்ற த. 


எட்டாவது வகுப்பு வரையில்‌| சராவிட முன்னேற்றக்‌ கழகத்‌ 


இலவசக்‌ கல்வி 


ஜெய்ப்பூர்‌, குலை 8-- 


இர்தக்‌ கல்வி ஆண்டு முதல்‌ ' 


இராஜஸ்தான்‌ மாடில த்தில்‌, 
6-வது வகுப்பு வரையில்‌ இலவசக்‌ 
சல்வி அளிப்பதென மாநில சர்ச்‌ 
கார்‌ முடிவு செய்திருக்கிறது. 


அச்சாச சோழர்‌. இரா. ரெடுஞ்‌ 
செழியன்‌ எம்‌.ஏ. அவர்களால்‌ 
அழகிரி அச்சகத்தில்‌ அசடெப்‌ 
பெற்று, (24. குரியசாராயண 


செட்டித்‌ தெரு, இராயபுரம்‌, : 


சென்னை) வெளியிடப்பெறு 
2௮. ஆசிரியர்‌: இரா செத்‌ 
செழிகல எமனை 


